மலர்‌ 7 | இதழ்‌ 2 | ஏப்ரல்‌ 10, 2020 | வருடச்சந்தா ரூ 100/- Volume : 7 | Issue 2 | April 10", 2020 | Annual Subscription Rs. 100/- 


௮ த்‌ 4 ட்ரீ * தல்‌ 6 ச. 


ப 
௪ 4 a 
்‌ ட 


ஸர்‌ 


இராணுவ ஆட்சி 


இராணுவ ஆட்சி 

கேள்வி பதில்‌ 

ஆசிரியர்‌ பகுதி 

சென்னை முட்‌ பகவத்‌ பவன்‌ 
நீகழ்ச்சி நீழல்கள்‌ 

முநீ பகவத்‌ குடில்கள்‌ 

ஜென்கதை - தெரிந்து கொள்வதா? 
ஏற்றுக்கொள்வதா? 


www.sribagavathmission.org 
www.sribagavath.org 


K.S. JEEVAMANI - 97891 65555 
This book Designed by 


Cell : 90926 46260, 98651 34075 


கூடுதல்‌ தகவல்களைப்‌ பெற விரும்புகிறீர்களா? (அ) 
பாதையை நண்பர்களுக்கு அனுப்ப விரும்புகிறீர்களா? 


22% ்‌ 
பட்டும்‌ Bagavalh 
heros MoS வர்‌ டா 


31, Ramalingasamy Street, Ammapet, 
Salem - 636 003. Tamilnadu India 


E-mail : sribagavathmission@gmail.com 


V.A.P. SHARAVANAN - 99942 05680 
Dr. N. KAILASAM - 94432 90559 


SRI ESPARI GRAPHICS, Salem-3. 


பகவத்‌ பை, மகம்‌ 


இன்றைய சூழ்நிலையில்‌ ஒரு நாடு இன்னொரு நாட்டூடன்‌ 
போரிட்டு அந்த நாட்டை அடிமைப்படுத்துவது என்பது 
அநாகரிகமானதாகவும்‌ சர்வதேச சட்டதிட்டங்களுக்கு விரோதமானதாகும்‌ 
கருதப்படுகிறது. 

போர்‌ புரிவது சட்டவிரோதமானது என்ற நிலையில்‌ போர்க்‌ 
கருவிகளும்‌ இராணுவமும்‌ எதற்கு? 

ஆகவே நாம்‌ அனைவரும்‌ புதிய சிந்தனைக்கும்‌ புதிய 
கண்ணோட்டத்துக்கும்‌ புதீய அணுகுமுறைக்கும்‌ வந்தாக வேண்டிய கால 
கட்டத்துக்கு வந்து விட்டோம்‌. 

போர்‌ புரிய வேண்டுவது அநாகரீகமானது என்ற நிலையில்‌ 
இராணுவத்துக்கு என்ன அவசியம்‌? 

அதற்காக, 

கோடி கோடியாகச்‌ செலவு செய்து உருவாக்கீய இராணுவத்தைக்‌ 
கலைத்து விட வேண்டுமா? போர்‌ புரிவதற்காக உருவாக்கப்பட்ட 
இராணுவம்‌ முழுவதையும்‌ சிவில்‌ இராணுவமாக மாற்றி 
ஆக்கப்பூர்வமான வேலைகள்‌ அனைத்துக்கும்‌ பயன்படுத்த வேண்டும்‌ 
என்ற கருத்து, நம்முடைய தீர்வாக முன்வைக்கப்‌ பட்டிருக்கிறது. 


நமது பகவத்‌ பாதை மாத இதழானது ஒவ்வொரு 
மாதமும்‌ 10-ம்‌ தேதிக்குள்‌ தபாலில்‌ அனுப்ப வைக்கப்படூகிறது. 
இது அதிகபட்சமாக 15 நாட்களுக்குள்‌ ௮னைவரது 
இல்லங்களையும்‌ வந்து சேரும்‌ என்று எதிர்பார்க்கிறோம்‌. 
எனவே ஒவ்வொரு மாதமும்‌ 25ம்‌ தேதிக்குள்‌ "பகவத்‌ பாதை" 
தங்களுக்கு வராதவர்கள்‌ போனில்‌ தொடர்பு கொண்டோ அல்லது 
"Pathai Missing" என்று Type செய்து சந்தா எண்ணுடன்‌ 
தங்களது முழு முகவரியையும்‌ கீழ்க்கண்ட எண்ணுக்கு SMS 
அனுப்பியோ தகவல்‌ தெரிவிக்குமாறு கேட்டூக்கொள்கிறோம்‌. 

இதுவரை சந்தா செலுத்தாதவர்கள்‌, அல்லது 
புதுப்பிக்காதவர்கள்‌ கீழ்க்கண்ட ஏதேனும்‌ ஒரு வகையில்‌ சந்தா 
செலுத்துமாறு அன்புடன்‌ கேட்டூுக்கொள்கிறோம்‌. 

பகவத்‌ பாதை மாத இதழுக்கு சந்தா செலுத்த 
விரும்புபவர்கள்‌ கீழ்க்காணும்‌ ஏதேனும்‌ ஒரு வழியில்‌ 
செலுத்தலாம்‌. 

ஓர்‌ ஆண்டு சந்தா - 

ஐந்தாண்டு சந்தா - ரூ. 500/- 

ஆயுள்‌ சந்தா ல ரூ. 1000/- 
சந்தாத்‌ தொகையை "Sri Bagavath Mission" என்ற பெயரில்‌ 
M.0. அல்லது சேலத்தில்‌ செல்லத்‌ தக்க D.D. (௦r) Checque மூலம்‌ 
அனுப்பலாம்‌. 


ரூ. 100/- 


வங்கிக்‌ கணக்கில்‌ நேரடியாக செலுத்துபவர்கள்‌ HDFC 
Bank - Sri Bagavath Mission A/o. No. 1590762000005, NEFT 
IFSC : HDFC 0001590 என்ற கணக்கில்‌ செலுத்தலாம்‌. Bank 
A. ல்‌ நேரடியாக செலுத்தியவர்கள்‌ உங்கள்‌ முகவரியை 
7904118421 என்ற எண்ணிற்கு SMS மூலம்‌ தகவல்‌ தெரிவிக்க 
வேண்டுகிறோம்‌. 


"நீ பகவத்‌ பாதை” என்ற பெயரில்‌ 
தனிப்பட்ட நூல்‌ ஒன்றை சமுதாய நலன்‌ கருதி 
வெளியிட்டூள்ளோம்‌. 


அந்த நூலுக்கு "பயங்கரவாதம்‌ தேவை” 
என்ற பெயரைத்‌ தேர்வு செய்திருந்தோம்‌. 

அந்தப்‌ பெயரில்‌ அந்த நூலை 
வெளியிட்டால்‌ அதன்‌ உண்மையான பொருளைக்‌ 
கூட புரிந்து கொள்ளாமல்‌ அதன்‌ 'பெயருக்காக: 
அந்த நூலைத்‌ தடை செய்யும்‌ வாய்ப்புள்ளது என 
அன்பர்கள்‌ பலரும்‌ கருத்து தெரிவித்தீருந்தார்கள்‌. 
எனவே அதன்‌ பெயரை ஸ்ரீ பகவத்‌ பாதை என 
குறிப்பிட்டு வெளியிட்டிருந்தோம்‌. 

ரூபாய்‌ 200/- அடக்க விலை உள்ள அந்த 
நூலைப்‌ பலரிடமும்‌ கொண்டு சேர்க்க வேண்டும்‌ 
என்ற நோக்கில்‌ நம்‌ மீது அக்கறையும்‌ 
நல்லெண்ணமும்‌ கொண்ட 23 அன்பர்களிடம்‌ 
நன்கொடை பெற்று அதனை வெளியிட்டோம்‌. 

அந்த நூலைப்‌ பலரிடமும்‌ கொண்டூ 
சேர்க்கும்‌ Handling Charge ஆக மட்டூம்‌ ரூபாய்‌ 
50-ஐ நூலின்‌ விலையாகப்‌ பெறுவது எனவும்‌ 
முடிவு செய்தோம்‌. 

அதன்படி அந்நூல்‌ பரிசில்‌ விலையாக 
ரூ. 50 க்கு விநீயோகம்‌ செய்யப்பட்டு வருகிறது. 

அந்த நூலைப்‌ பற்றியும்‌ அதில்‌ 
குறிப்பிட்டிருந்த செய்தி பற்றியும்‌ மீண்டும்‌ 
சிந்தித்துப்‌ பார்க்க வேண்டிய சூழ்நிலை 
ஏற்பட்டுள்ளதால்‌ 

இந்தக்‌ கட்டுரையை எழுதுவதில்‌ ஆர்வம்‌ 
ஏற்பட்டுள்ளது. 


அந்த நூலின்‌ மையக்‌ கருத்தாக நாம்‌ என்ன 
சொல்லி இருக்கிறோம்‌? 

அது எந்த வகையில்‌ இன்றைய 
சூழ்நிலையோட தொடர்புடையதாக உள்ளது? 

நாம்‌ இன்றைய நிலையில்‌ எவ்வாறு வாழ்ந்து 
வருகிறோம்‌? 

கொரானா என்னும்‌ தொற்று நோய்‌ உலக 
அளவில்‌ பரவி வருகிறது. அதற்கான சரியான மருந்து 
இன்று (26.3.2020) வரையிலும்‌ 
கண்டூபிடிக்கப்படவில்லை. 

அதைக்‌ கண்டுபிடிக்கும்‌ முயற்சியில்‌ உலகத்து 
விஞ்ஞானிகள்‌ அனைவரும்‌ இரவு பகலாக பாடுபட்டூ 
வருகின்றனர்‌. 


அவர்களது முயற்சி முன்னேற்றகரமாக 
இருந்தாலுங்கூட இன்று வரை அவர்கள்‌ வெற்றிக்‌ 
கோட்டை எட்டவில்லை. 


இந்நிலையில்‌... 

தொற்றுநோய்‌ பரவாமல்‌ எவ்வாறு மக்களை 
பாதுகாப்பது? 

ஒரு நாள்‌ மட்டும்‌ நாட்டு மக்கள்‌ 
அனைவரையும்‌ வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைப்பது 
போல்‌ முடக்கிப்‌ போட்டு விட்டு அதன்‌ பிறகு மொத்தமாக 
21 நாட்களுக்கு மக்கள்‌ அனைவரையும்‌ 
வீட்டுக்குள்ளேயே முடக்கி போட்டு விட்டார்கள்‌. 

வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து நாம்‌ என்ன 
செய்வது? 


காவல்துறை அதிகாரி ஒருவர்‌ இது குறித்து 
பேட்டி கொடுத்தார்‌. 


April 2020 பகவன்‌ பை ஏப்ரல்‌ 2020 -3- ச 


"ஒவ்வொருவரும்‌ வீட்டில்‌ இருந்துகொண்டே கருதப்படுகிறது. 


நல்ல நூல்களைப்‌ படிக்கலாம்‌. புதிய மொழியைக்‌ போர்‌ புரிவது சட்டவிரோதமானது என்ற 


கற்றுக்‌ கொள்ளலாம்‌.” நிலையில்‌ போர்க்‌ கருவிகளும்‌ இராணுவமும்‌ 


தற்போதைய நிலையில்‌ 21 நாட்கள்‌ மட்டும்‌ எதற்கு? 
இந்த முடக்கம்‌ அறிவிக்கப்பட்டூள்ளது. . . 
ஆகவே நாம்‌ அனைவரும்‌ புதிய 
இந்த முடக்க நிலை மேலும்‌ நீடித்தால்‌ சிந்தனைக்கும்‌ புதிய கண்ணோட்டத்துக்கும்‌ புதிய 
என்ன ஆகும்‌? அணுகுமுறைக்கும்‌ வந்தாக வேண்டிய கால 
கட்டத்துக்கு வந்து விட்டோம்‌. 


அத்தியாவசியத்‌ தேவைகளான 
பொருட்களின்‌ உற்பத்திகூடக்‌ குறைந்து விடும்‌. போர்‌ புரிய வேண்டுவது அநாகரீகமானது 


நாம்‌ அனைவரும்‌ வீட்டை விட்டு வெளியே றம ப ணு அன 5 


வராவிட்டால்‌ நமக்கு தேவையானவற்றை உற்பத்தி அதற்காக, 


கற ல ல்‌ 
செயபவாகள்‌ யா? கோடி கோடியாகச்‌ செலவு செய்து 


நம்முடைய அந்த நூலில்‌ ஏறத்தாழ உருவாக்கிய இராணுவத்தைக்‌ கலைத்து விட 
இத்தகையதொரு சூழ்நிலையைத்தான்‌ வேண்டுமா? 
விவாதத்திற்கு எடுத்திருந்தோம்‌. இதற்காக நாம்‌ கொடுத்திருந்த மாற்றுச்‌ 
அதற்கானதொரு  பரிந்துரையாகத்தான்‌ சிந்தனைதான்‌ அந்த நூலின்‌ மையமாக 
இராணுவ ஆட்சியை முன்‌ வைத்தீருந்தோம்‌. விவரிக்கப்பட்டிருக்கிறது. 
இராணுவ ஆட்சி என்றால்‌ பொதுவாக அந்த நூலின்‌ மையக்‌ கருத்தாக 
ஒருவருக்கு என்ன எண்ணத்‌ தோன்றும்‌? விவரிக்கப்பட்டிருக்கிறது. 
இராணுவத்தினர்‌ அனைவருமாகச்‌ சேர்ந்து போர்‌ புரிவதற்காக உருவாக்கப்பட்ட 
துப்பாக்கி முனையில்‌ மக்களைக்‌ கட்டுப்படுத்தி இராணுவம்‌ முழுவதையும்‌ சிவில்‌ இராணுவமாக 
முடக்கிப்‌ போட்டு விடுவதாகவே எண்ணத்‌ மாற்றி 
லாரும்‌. ஆக்கப்பூர்வமான வேலைகள்‌ 
ஆனால்‌ நாம்‌ அந்தப்‌ பொருளில்‌ இராணுவ அனைத்துக்கும்‌ பயன்படுத்த வேண்டும்‌ என்ற 
ஆட்சியை விவரித்திருக்கவில்லை. கருத்து, 
பின்‌ எப்படி? நம்முடைய தீர்வாக முன்வைக்கப்‌ 
ஆக்கப்பூர்வமான பணிகள்‌ ராது. 
அனைத்துக்கும்‌ இராணுவத்தை பயன்படுத்த நாம்‌ முன்வைத்திருந்த தீர்வைச்‌ 
வேண்டும்‌ என்ற பொருளில்‌ அவ்வாறு நாம்‌ செயல்படுத்திக்‌ காட்டுவது போன்றதொரு 
குறிப்பிட்டிருந்தோம்‌. சூழ்நிலைதான்‌ தற்போது ஓர்‌ ஒத்திகையாக நடந்து 
ஆர்வமுள்ளவர்கள்‌ அந்த நூலையும்‌ ஒரு வருகிறது. 
முறை படித்தீட வேண்டுகிறேன்‌. இதனை எவருமே தீட்டமிட்டிருக்கவில்லை. 
தற்செயலாகவே இத்தகையதொரு ஒத்திகை 


பண்டைய காலங்களில்‌ ஒரு நாடூ 


இன்னுமொரு நாட்டுடன்‌ சண்டையிட்டு அதனைக்‌ நிறைவேறி உள்ளது. 

கைப்பற்றும்‌ போக்கு இருந்தது. தற்காலிகமாகச்‌ செயல்படுத்திக்‌ 
இன்றைய சூழ்நிலையில்‌ ஒரு நாடு கொண்டிருக்கும்‌ இதனை 

இன்னொரு நாட்டூடன்‌ போரிட்டு அந்த நாட்டை நாம்‌ நீரந்தரமாகவே ஏற்படுத்திவிட வேண்டும்‌ 

அடிழைமப்படூத்துவது என்பது என்பதுதான்‌ நமது அணுகுமுறை. 


அநாகரிகமானதாகவும்‌ சர்வதேச 


i இப்‌ போது என்ன கழ்நீலலை 
சட்டதிட்டங்களுக்கு விரோதமானதாகும்‌ 


உருவாகியுள்ளது? 


April 2020 பகவத்‌ பராஷகு ஏப்ரல்‌ 2020 ரிக | 


நாட்டு மக்கள்‌ அனைவரும்‌ அவரவர்‌ வாய்ப்பு கிடைக்காத அவர்கள்‌ வாய்மூடி 
வீட்டுக்குள்‌ முடக்கி வைக்கப்பட்டூள்ளனர்‌. நடைப்பயிற்சி மட்டும்‌ பழகி வருகிறார்கள்‌. 

மளிகைப்‌ பொருள்கள்‌ மற்றும்‌ மருந்துகள்‌ அவர்கள்‌ களத்தில்‌ இறங்கினால்‌ - 
வாங்குவது தவிர வேறு எந்த காரணத்தீற்காகவும்‌ 


ள்‌ அதுதான்‌ இராணுவ ஆட்சி. 
எவரும்‌ வெளியே வரக்கூடாது 


நாம்‌ தீருவண்ணாமலையில்‌ நீகழ்ச்சிகளை 
நடத்திவரும்‌ காலத்தில்‌ ஒருமுறை வெளிநாட்டூ 
அன்பர்கள்‌ சிலருடன்‌ இந்தக்‌ கருத்தை விவரிக்க 
இன்றைய நிலையில்‌ நாம்‌ அனைவரும்‌ நேர்ந்தது. 
ஒரு மாத கால அளவுக்கு நம்‌ வீட்டினுள்‌ முடக்கி 


- என அனைவரும்‌ அவரவர்‌ வீட்டுக்குள்‌ 
முடக்கி வைக்கப்பட்டுள்ளனர்‌. 


அப்போது இஸ்ரேலைச்‌ சேர்ந்த லெனிர்‌ 


வ ற ம என்னும்‌ அன்பர்‌ ”இதே கருத்து பைபிளிலும்‌ 
நாம்‌ எவரும்‌ நம்முடைய அன்றாட விவரிக்கப்பட்டிருக்கிறது” என்று கூறி அந்தப்‌ 
அலுவல்களுக்குச்‌ செல்ல முடியவில்லை. பகுதியைப்‌ படித்துக்‌ காட்டி ஆச்சரியமூட்டினார்‌. 
தடவல்‌ ன மில மாயத்‌ நிறுத்தி அந்தப்‌ பைபிள்‌ வசனங்கள்‌ இவ்வாறு 
வைத்துள்ளோம்‌. ப்ட்‌ 
காணப்பட்டன. 
அரசுப்‌ யில. அரசு பட்‌ ஏசையா அத்‌-2 
பெறுபவர்கள்‌ மாதச்‌ சம்பளம்‌ பெறுவதில்‌ சிக்கல்‌ 
இருக்காது. ட” 
2. 
வருவாய்‌ இல்லாத தனியார்‌ 
நீறுவனங்களால்‌ தங்களுடைய வேலை செய்யாத $_ ர 
ஊழியர்களுக்கு மாதச்‌ சம்பளம்‌ வழங்க முடியுமா? இட்ட க 5 இரத அ ப 1-0 
டாக்‌ வாட்களையெல்லாம்‌ உழவுக்‌ கருவிகளாகவும்‌ 
இந்நிலை நீடித்தால்‌ - ஈட்டிகளையெல்லாம்‌ அறுவடைக்‌ கருவிகளாகவும்‌ 


தொழில்கள்‌ என்ன ஆகும்‌? மாற்றிக்‌ கொள்வார்கள்‌. எந்த ஒரு நாடும்‌ பிற 
வருவாய்‌ என்ன ஆகும்‌? நாட்டுக்கு எதிராக வாளை உயர்த்தாது. இனி அவர்கள்‌ 
ஒழுக உடன்‌ ஒருபோதும்‌ போர்‌ செய்வதை கற்றுக்‌ கொள்ள 
சேமிப்புகள்‌ என்ன ஆகும்‌? ன ராரா ர 


அன்றாட வாழ்வு என்னாகும்‌? - இந்த பைபிள்‌ வசனம்‌ உண்மையிலேயே 


அனைத்துமே கேள்விக்குறியாகிவிடும்‌. ஒரு தீர்க்கதரிசனமாக தான்‌ அமைந்திருக்கிறது. 

நம்முடைய அத்தியாவசியத்‌ தேவைகளான இன்றைய சூழ்நிலையில்‌ இது நடைமுறைச்‌ 
உணவு, உடை, உறைவிடம்‌ ஆகீய அனைத்துமே சாத்தியமானதும்‌ கூட. 
வயில்‌ மட்டம்‌ நமது கருத்தை ஒத்திகை பார்ப்பது போலவே 

இவற்றையெல்லாம்‌ ஈ௫ செய்வது அனைத்து நாடூகளும்‌ முடங்கிக்‌ கிடக்கின்றன. 
எவ்வாறு? உழைப்பு அனைத்தையும்‌ இராணுவமே 

போர்‌ புரிய வேண்டிய வேலை கையில்‌ எடுக்கும்‌ ஒரேயொரு பணி மட்டூமே பாக்கியாக 
இராணுவத்துக்கு இல்லாத போது, உள்ளது. 

அவர்களுக்கு என்னதான்‌ வேலை? நாம்‌ அனைவரும்‌ புரிந்து கொண்டால்‌, 

உற்பத்தித்துறையில்‌ அவர்கள்‌ அடி எடுத்து பாக்கியாக இருக்கும்‌ அந்தப்‌ பணியும்‌ 
வைத்தால்‌ என்ன ஆகும்‌? பூர்த்தியாகிவிடும்‌. 

இரும்பையே இலவம்‌ பஞ்சாக்கும்‌ ஆற்றல்‌ இதுவே கொரானா நமக்கு வழங்கிய 
கொண்டவர்கள்‌ அவர்கள்‌. கொரானா மெஸேஜ்‌. 

உலகையே சொர்க்கமாக்கிவிடூவார்கள்‌ இந்த மெசேஜ்‌ மூலம்‌ நாம்‌ என்ன புரிந்து 
அவர்கள்‌. கொண்டோம்‌? சர 


April 2020 பகவன்‌ பை ஏப்ரல்‌ 2020 -5- ச 


V.A.P. சரவணன்‌. சேலம்‌. 
செல்‌ : 99942 05880 


.. 


சீ 


கேள்வி: என்‌ மகள்‌ கல்லூரி முடித்து வேலைக்குச்‌ சென்று கொண்டிருக்கிறாள்‌. நான்‌ அவளுக்கு முழு சுதந்திரம்‌ 
கொடுத்திருக்கின்றேன்‌. நாங்கள்‌ இருவரும்‌ நண்பர்களைப்‌ போல எல்லா விஷயங்களையும்‌ பேசிக்‌ கொள்ளும்‌ 
வகையில்‌ நட்புடன்‌ பழகி வருகிறோம்‌. நான்‌ இப்படி நடந்து கொள்வது சரியா? தவறா? என்று கூட சில நேரங்களில்‌ 
எனக்கு யோசனைகள்‌ தோன்றுகின்றது? எனது மகள்‌ முழு உரிமையை எடூத்துக்கொண்டூ உறவினர்களுக்கு 
முன்னிலையில்‌ சில நேரங்களில்‌ அம்மா என்று கூடபார்க்காமல்‌ என்‌ மீது கடுமையான கோபத்தையும்‌ அப்படியே 
காட்டி விடுகிறாள்‌. இதனால்‌ உறவினர்கள்‌ ”மகளை இப்படி வளர்த்து இருக்கிறாயே” என்று என்னையும்‌ எனது 
மகளையும்‌ சேர்த்து திட்டுகிறார்கள்‌. இது எனக்கு மிகுந்த மனவேதனையைத்‌ தருகிறது. 

நான்‌ அவளுக்கு சுதந்திரம்‌ கொடுத்து வளர்த்தது தவறா? கண்டிப்புடன்‌ நடந்து கொள்ள வேண்டுமா? 

என்னைத்‌ தவிர மற்றவர்களிடமும்‌ வேலை பார்க்கும்‌ இடத்திலும்‌, எல்லோரிடமும்‌ சரியாகத்தான்‌ நடந்து 
கொள்கிறாள்‌. நான்‌ என்னுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டுமா? எனது மகளை எப்படி 
பொறுப்புடன்‌ வளர்ப்பது? 


ய்‌ ட _ கேள்வி பகில்‌. ஓஓ 
இடி பிள்ளைகளுக்கு சுதந்தீரம்‌ கொடுத்து 
வளர்ப்பது சரியா? தவறா? 


பதில்‌ : உங்களது மகன்‌, மகள்‌ சிறு பிள்ளைகளாக வெறுப்புடன்‌ நடந்து கொள்ளலாம்‌ . வேண்டாத சில 
இருக்கும்‌ வரை அவர்களுக்கு அம்மாவின்‌ வார்த்தைகளைக்கூட சொல்லி தீட்டலாம்‌. இவை 
அரவணைப்பும்‌ கண்டிப்பும்‌ அவசியம்‌ தேவை. அனைத்திற்கும்‌ காரணம்‌ நீங்கள்‌ கொடுத்திருக்கும்‌ 
முழுமையான சுதந்திரம்‌ மட்டுமே. 
பருவம்‌ எய்திய பிறகு, தோளுக்கு மேல்‌ 
வளர்ந்த விட்ட நீலையில்‌ உங்களது மகன்‌ அல்லது அவர்கள்‌ எதிர்கொள்ளும்‌ பிரச்சினைகளால்‌ 
மகளை தோழன்‌, தோழியாக மாற்றிக்கொண்டு ஏற்படும்‌ மன உணர்வுகளை அப்படியே உங்களிடம்‌ 
நட்புடன்‌ பழகுவதே சிறந்த அணுகு முறை ஆகும்‌. காட்டுவார்கள்‌. அந்த உணர்வு மகிழ்ச்சியாகவும்‌ 


இருக்கலாம்‌ அல்லது வெறுப்பாகவும்‌ இருக்கலாம்‌. 
நாம்‌ நம்‌ பிள்ளைகளுடன்‌ நட்புடன்‌ பழகும்‌ 


போது மட்டுமே அவர்கள்‌ முழு சுதந்தீரமாக சுதந்தீரம்‌ உள்ள இடத்தில்‌ எந்த முகத்தீரையும்‌ 
தாங்கள்‌ எதிர்‌ கொள்ளக்‌ கூடிய பிரச்சினைகளை போட்டுக்‌ கொள்ள வேண்டிய அவசியம்‌ அவர்களுக்கு 
அப்படியே நம்மிடம்‌ பகிர்ந்து கொள்வார்கள்‌. இல்லை. அவர்களுக்கு வேறு எந்த வழியும்‌ 
சுதந்திரம்‌ கொடுத்து வளர்ப்பதே சரியான வளர்ப்பு தெரியாததால்‌ மட்டுமே உங்களையே திரும்பத்‌ தீரும்ப 
முறையாகும்‌. நாடி வருகிறார்கள்‌. 
உண்மையான அன்பு என்பது ஒருவர்‌ நீங்களும்‌ அவர்களை புறக்கணித்து விட்டால்‌ 
நம்மிடம்‌ சுதந்தீரமாக நடந்துகொள்ள இடம்‌ சரியில்லாத யாரோ ஒருவருடன்‌ நட்பு ஏற்பட்டு 
அளிப்பதே ஆகும்‌. அப்போதுதான்‌ அவர்கள்‌ எந்த அதனால்‌ பல பிரச்சினைகளை நாம்‌ சந்திக்க 
தயக்கமும்‌ இன்றி ஒளிவு மறைவின்றி தான்‌ வேண்டியது ஏற்பட்டுவிடும்‌. உங்களை காட்டிலும்‌ 
எதிர்கொள்ளும்‌ பிரச்சினையை அப்படியே நம்மிடம்‌ அவர்கள்‌ மீது அன்பும்‌ அக்கறையும்‌ உடையவர்கள்‌ 
பகிர்ந்து கொள்வார்கள்‌. வேறு யாராக இருக்க மூடியும்‌. உறவினர்கள்‌ குறை 
கூறுவதைக்‌ கூட நீங்கள்‌ இரண்டாம்பட்சமாக எடுத்துக்‌ 
பிள்ளைகள்‌ வளர்ந்துவிட்ட நீலையில்‌ கொள்ளுங்கள்‌. உறவினர்கள்‌ முன்னிலையில்‌ 
அவர்களுக்கு அம்மா-மகள்‌ என்ற உங்கள்‌ மகள்‌ அவ்வாறு பேசுவதை தவிர்க்க 
அணுகுமுறையை விட நண்பர்கள்‌ என்ற வேண்டுமெனில்‌ உங்கள்‌ மகளை தனிமையில்‌ 
அணுகுமுறையே சிறந்தது. அழைத்து *நீ என்னிடம்‌ எவ்வளவு கோபமாக 


வேண்டுமானாலும்‌ நடந்துகொள்‌. அதனால்‌ எனக்கு 


இப்படி நீங்கள்‌ சுதந்திரம்‌ கொடுத்ததீனால்‌ எந்த வருத்தமும்‌ இல்லை. ஆனால்‌ உறவினர்கள்‌ 


அவர்கள்‌ உங்கள்‌ மீது கோபத்தை காட்டலாம்‌. 


April 2020 பகவ, எஸ ஏப்ரல்‌ 2020 இ: ட] 


முன்னிலையில்‌ என்னிடம்‌ கோபமாக நடந்து உங்களுக்குமான இடைஒவளியைத்தான்‌ 


கொள்ளும்‌ போது மட்டும்‌ கொஞ்சம்‌ நீதானத்தைக்‌ அதிகப்படுத்தும்‌. அவர்களாக புரிந்து, 
கடைபிடிக்க வேண்டும்‌. இதுவும்கூட நம்மைப்‌ உணர்ந்துகொண்ட எப்பொழுது தங்கள்‌ செயல்களை 
பற்றி அவர்கள்‌ குறை கூறாமல்‌ மாற்றிக்‌ கொள்கிறார்களோ அப்போதுதான்‌ மாற்றம்‌ 
இருப்பதற்காகதான்‌. அதனால்‌ உறவினர்கள்‌ என்பது நிச்சயமாக நிகழ முடியும்‌. அவர்களாக 
முன்னிலையில்‌ நீ கொஞ்சம்‌ கவனத்துடன்‌ நடந்து உணர்ந்து மாற்றம்‌ அடைவது ஒன்று மட்டுமே 
கொள்வது உனக்கும்‌ சரி எனக்கும்‌ சரி மிகவும்‌ மாற்றம்‌. அதற்கான இடம்‌ அளியுங்கள்‌. 


நல்லது.” என்பதை அமைதியுடன்‌ கூறுங்கள்‌. 
மனதின்‌ இயக்கத்தை புரிந்து கொண்ட 
அவர்கள்‌ மீதான உங்களுடைய அன்பின்‌ நீங்கள்‌, மனதின்‌ இயக்கத்தை புரிந்துகொள்ளாத 
நிலைப்பாட்டை புரியவையுங்கள்‌. உங்கள்‌ வளர்ந்துவிட்ட பிள்ளைகளிடம்‌ 
தோழமையான இந்த அணுகுமுறையை பயன்படுத்தீ 


உங்களிடம்‌ உங்கள்‌ மகள்‌ சுதந்தீரமாக உதவுங்கள்‌. அதுவே உயர்ந்த அணுகுமுறையாகும்‌. 


நடந்துகொள்வதைப்போல்‌ மற்றவர்களிடம்‌ 
நடந்துகொள்ள முடியாது. காரணம்‌ மற்றவர்கள்‌ ஒரு நடைமுறை உதாரணத்தை சிந்தீப்போம்‌. 
உங்களைப்போல்‌ உங்கள்‌ மகளின்‌ 
பிரச்சினையை காது கொடுத்து கேட்பதில்லை, 
அக்கறையும்‌ காட்ட மாட்டார்கள்‌. ஆதலால்‌ 
மற்றவர்களை உங்கள்‌ மகள்‌ புறக்கணித்துவிட்டு 
முழு சுதந்திரம்‌ இருக்கும்‌ உங்களிடம்‌ மட்டுமே 
தான்‌ எதிர்‌ கொள்ளும்‌ அனைத்து 
விஷயங்களையும்‌ கொட்டித்‌ தீர்ப்பாள்‌. 


எனது மகன்கள்‌ கார்‌ ஓட்டுவதில்‌ மிகுந்த 
ஆர்வத்துடன்‌ இருந்து வருகிறார்கள்‌. நாம்‌ 
அவர்களுக்கு இந்த வயதில்‌ கார்‌ ஓட்ட கொடுப்பது 
மிகவும்‌ ஆபத்து என்று எண்ணி கார்‌ ஓட்ட 
கொடூப்பதை தவிர்த்து வருகிறோம்‌. அதனால்‌ கார்‌ 
கிடைக்கும்‌ சூழ்நிலையில்‌ அவர்களிடம்‌ அவசரமும்‌ 
ஆர்வமிகுதியால்‌ நீதானமின்மையும்‌ மட்டுமே 


மகள்‌ உங்களை திட்டூவதாக இருந்தாலும்‌ மேலோங்கி இருக்கிறது. அதனாலேயே பல 
சரி, கோபமாக நடந்து கொள்வதாக இருந்தாலும்‌ பிரச்சினைகளையும்‌ விபத்துகளையும்‌ சந்திக்க 
சரி இவை அனைத்தையுமே நீங்கள்‌ சரி என்றே நேரிடுகிறது. வாகனம்‌ ஓட்டும்‌ உரிமை பெற்ற பிறகு 
எடுத்துக்கொள்ள வேண்டும்‌. அவர்களை விட நம்முடைய ஏதாவது ஒரு வேலைக்கு செல்லும்‌ 
வயதிலும்‌ மனதைப்‌ பற்றிய ஒதளிவிலும்‌ போதெல்லாம்‌ மற்றும்‌ நமது ஓய்வு நேரங்களிலும்‌ 
உயர்ந்தவர்கள்‌ நீங்களே. உங்களையும்‌ மீறி சில அவர்களையும்‌ நம்‌உடன்‌ அழைத்துச்‌ சென்று 
நேரங்களில்‌ உங்களுக்கு அவர்கள்‌ மீது கோபம்‌ நாமாகவே அவர்களுக்கு காரை ஓட்ட கற்று 
ஏற்பட்டால்‌ ஏற்பட்டு விட்டு போகட்டும்‌. மற்றபடி கொடுக்கலாம்‌. நாமாக கற்றுக்கொடூக்கும்போது 
நீங்கள்‌ நிதானத்திற்கு வந்த பிறகு மீண்டும்‌ காரின்‌ வேகம்‌ 40 முதல்‌ 50 வேகத்திற்கு மிகாமல்‌ 
பழையபடி அவர்களுக்கு முழு சுதந்திரம்‌ அளிப்பது ஓட்டச்‌ சொல்லி அருகாமையில்‌ அமர்ந்து கொண்டு 
ஒன்று மட்டுமே அவர்களுக்கான சரியான பொறுப்புடனும்‌ நீதானத்துடனும்‌ கவனித்து கற்றுக்‌ 
தீர்வாகவும்‌ அமையும்‌. கொடுக்கலாம்‌. அப்‌எபாழுது அவர்களும்‌ 


நன்றாகவே கார்‌ ஓட்ட பழகிக்‌ கொள்வார்கள்‌. கார்‌ 
ஓட்ட வேண்டும்‌ என்ற அவர்களின்‌ அதீத வேட்பு 
சமநீைபடும்‌. நமக்கு வாய்ப்பு 
கிடைக்கும்போதெல்லாம்‌ இவ்வாறு அவர்களுக்கு 
ஆர்வம்‌ இருக்கும்‌ விசயத்தில்‌ நாம்‌ உதவிடும்போது 
நம்மீது அவர்களுக்கும்‌ அவர்களின்‌ மீது நமக்கும்‌ 
ஒரு நெருங்கிய நட்பு உருவாகிவிடும்‌. பிறகு 
காலப்போக்கில்‌ அவர்கள்‌ கார்‌ டிரைவிங்‌ மீது நமக்கு 
நம்பிக்கையுமே ஏற்பட்டுவிடும்‌ . இது நடைமுறையில்‌ 
நாம்‌ கண்ட உண்மை. 


கொஞ்சம்‌ காலங்களில்‌ அவர்களுக்கு 
புறத்தில்‌ ஏற்படும்‌ பல்வேறு தோல்விகளில்‌ 
உங்களிடம்‌ இருந்து கிடைக்கும்‌ மனஆறுதல்‌ 
மூலம்‌ அவர்கள்‌ நீச்சயமாக உங்களை புரிந்து 
கொள்வார்கள்‌. நீங்கள்‌ எந்த அளவிற்கு ஓர்‌ 
உயர்ந்த மனநிலையுடன்‌ செயல்பட்டு 
வந்திருக்கிறீர்கள்‌ என்பதையும்‌ 
உணர்ந்துஎகொள்வார்கள்‌. உங்களையே 
தம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக 
எடுத்துக்‌ கொள்வார்கள்‌. 

நீங்கள்‌ உங்கள்‌ மகளிடம்‌ கண்டிப்புடன்‌ 
பழகுவதை விட இப்படி நண்பர்களாக பழகும்‌ 
அணுகுமுறையே மிகவும்‌ சிறந்தது. 


கண்டிப்புடன்‌ நாம்‌ வளர்க்கும்‌ 
அணுகுமுறை நீச்சயமாக அவரிடம்‌ எந்த 
மாற்றத்தையும்‌ ஏற்படூத்தாது. மகளுக்கும்‌ 


April 2020 பகவன்‌ பை ஏப்ரல்‌ 2020 இத்‌ ்‌ 


ஆசிரியர்‌ பகுதி 


16.5. ஜீவமஸி 


செல்‌ : 97891 65555 


ட்‌ 
ப்ச்‌ 
(27 


அனைவருக்கும்‌ சக பயணியின்‌ வணக்கம்‌. அளவு நமது புறச்‌ செயல்களில்‌ கவனமாக இருப்பது 
மனம்‌ என்பது மாயை. மனம்‌ ட டவல்‌ பட்டன்‌ 

மாயையாக இருந்தாலும்‌ இந்த வாழ்க்கையை அனைத்தையும்‌ அறிந்து கொள்வது என்பது 

புரிந்து கொண்டூ வாழ நம்‌ கைவசம்‌ இருக்கும்‌ ஒரே இயலாத காரியம்‌. 


. ௪ ்‌ [6] ்‌ 2 . ட 
சாதனம்‌ மனம்‌ மட்டுமே தேடும்‌ அறிவுக்கு விடை கிடைக்காத போது 


மனதீன்‌ இயக்கத்தைப்‌ புரிந்து கொள்வது குழப்பம்‌ ஏற்பட்டு தேங்கிவிடும்‌. 
. : ரி 3 
டத்‌ முடித்துக்‌ ககாண்டு அந்நிகழ்வை அப்படியே 
நாம்‌ வாழ்க்கையில்‌ எதீர்கொள்ளும்‌ ஏற்றுக்கொள்ளும்‌ போது அவற்றையும்‌ கடந்து 
நீகழ்வுகள்‌ அனைத்தும்‌ வெறும்‌ நிகழ்வுகளே. சுதந்திரம்‌ அடைந்து விடுகிறோம்‌. 


அதை மனம்‌ எடுத்துக்‌ கொள்ளும்‌ விதத்தீல்தான்‌ 
நமக்கு ஏற்படும்‌ உணர்வுகளும்‌ அதற்குத்‌ தகுந்த 
நமது செயல்களும்‌ அமைந்துவிடுகின்றன. 


மனதின்‌ இயக்கத்தைத புரிந்து 
கொண்டவர்களால்‌ மட்டுமே எந்த ஓர்‌ இக்கட்டான 
கழ்நிலைகளையும்‌ தீரத்துடன்‌ எதிர்‌எகாண்டூ 
தற்போதைய சூழலில்‌ கொரானா வைரஸ்‌ அகத்தில்‌ விடுதலையோடு வாழ முடியும்‌. 


பாதிப்பு பற்றி பலரும்‌ பல விதமான தகவல்களை அகத்தை பொறுத்தவரை புரிந்து 


ஒ கில்‌ ர. 
ட்டி அப்பம்‌ கொள்வதோடூ நமது வேலை நீறைவடைந்து விட்டது. 
அவை அனைத்தும்‌ சரியான தகவல்களா? புறத்தைப்‌ பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும்‌ கற்றுக்‌ 
துவறான தகவல்களா? என்பது நமக்கு தெரியாது. கொண்டுூதான்‌ இருக்கிறோம்‌. 


நாம்‌ பாதுகாப்பாக இருப்பதற்கு தேவையான 
அளவு அதனை ஓர்‌ எச்சரிக்கையாக மட்டூம்‌ 
எடுத்துக்கொண்டு மேலும்‌ அதனை ஆராயாமல்‌ 
'நமக்கு அது பற்றி எதுவும்‌ தெரியாது: என்று 


மேலும்‌ தமிழக அரசின்‌ அறிவிப்பின்படி 
கொரானா வைரஸிலிருந்து தற்காப்பிற்காக நாம்‌ 
ஏற்கனவே அறிவித்திருந்த ஏப்ரல்‌ ஐந்தாம்‌ தேதி 
சென்னையில்‌ நடக்க இருந்த ஒரு நாள்‌ ஞான 


த்துக்‌ கொள்வதே சரி. 

படல அன்பனை முகாமும்‌ ஏப்ரல்‌ 30ஆம்‌ தேதி முதல்‌ மே 3ஆம்‌ தேதி 

நாம்‌ புறச்‌ செயல்கள்‌ அனைத்தையும்‌ வரை சேலம்‌ ஏற்காட்டில்‌ நடைபெற இருந்த நான்கு 
அறிவைக்‌ கொண்டு தான்‌ செய்கிறோம்‌. நாள்‌ ஞான முகாமும்‌ ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 

நமது செயல்களுக்கு பயன்படும்‌ அறிவு, அடுத்து நடைபெற இருக்கின்ற ஞான 
மனதை நீர்வகிக்க முயற்சி செய்யும்‌ போது முகாம்கள்‌ பற்றிய விவரம்‌ அடூத்த இதழில்‌ 
பிரச்சனையைக்‌ கொண்டு வந்துவிடுகிறது. அறிவிக்கப்படும்‌. 

அறிவே ஓரிடத்தில்‌ பயன்பாடாகவும்‌ மேலும்‌ நமது சேலம்‌ ஸ்ரீ பகவத்‌ பவன்‌ வர 
ஓரிடத்தில்‌ பிரச்சினையாகவும்‌ இருக்கிறது. விரும்புபவர்கள்‌ கூட தற்போது வருவதைத்‌ தவிர்த்து, 


தமிழக அரசின்‌ ஊரடங்கு உத்தரவைத்‌ தளர்த்திய 


புற நீகழ்வுகள்‌ நமக்கு கட்டுப்பட்டதுமல்ல. பின்‌ வருமாறு அன்புடன்‌ வேண்டுகிறோம்‌. 


புற நிகழ்வுகள்‌ அனைத்தையும்‌ நம்மால்‌ புரிந்து 
கொள்ளவும்‌ முடியாது. நம்‌ கைவசம்‌ இருப்பது அகத்தில்‌ விடதலையோடும்‌ புறத்தில்‌ 
நமது செயல்‌ மட்டுமே. நம்‌ அறிவுக்குத்‌ தெரிந்த விழிப்புணர்வோடூம்‌ இருப்போமாக... 


April 2020 பகவத்‌ பளை ஏப்ரல்‌ 2020 இத்‌ m 


சென்னை 
ஸL்ர்பகவத்‌ பவன்‌ 


அய்யா மீது தனிப்பட்ட ஈடுபாடு கொண்ட 
ஸ்ரீபகவத்‌ மிஷன்‌ குடூம்ப உறுப்பினர்களுக்கு 
வணக்கம்‌. 

சென்னையில்‌ ஸ்ரீ பகவத்‌ பவன்‌ 
அமைப்பதற்காக நாம்‌ ஏற்கெனவே முயற்சி 
எடுத்திருந்தோம்‌. அது சில தவிர்க்க முடியாத 
காரணங்களால்‌ நீறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. 

தற்போது ஸ்ரீ பகவத்‌ ஐயா அவர்களின்‌ 
ஆலோசனைப்படி மீண்டும்‌ அதற்கான ஏற்பாடூ 
செய்யப்பட்டு வருகிறது. 

சென்னையில்‌ அமைய விருக்கின்ற 
ஸ்ரீபகவத்‌ பவன்‌ நமது அய்யாவின்‌ இல்லமாகவும்‌ 
நாம்‌ அனைவரும்‌ ஐயாவை சந்தித்து தங்கி 
உரையாடிச்‌ செல்ல ஏற்றவகையில்‌ நமக்கான 
பகவத்‌ பவன்‌ இல்லமாகவும்‌ அமையவிருக்கிறது. 

இதனை நாம்‌ கட்டூவதற்குப்‌ பதிலாக 
புதியதாக கட்டி முடிக்கப்பட்ட இல்லமாக வாங்க 
முடிவெடுத்து இருக்கிறோம்‌. 

இதனை வாங்குவதற்கு நமக்குத்‌ 
தேவைப்படும்‌ தொகையை நிறுவனர்‌ (Founder) 
நன்கொடையின்‌ மூலம்‌ பெறலாம்‌ என 
முடிவெடுத்துள்ளோம்‌. 

முன்பே சென்னை ஸ்ரீபகவத்‌ பவன்‌ 
கட்டிடத்திற்கான நீதி வழங்கியவர்களின்‌ நீதியும்‌ 


இந்த வகைக்கு பயன்படுத்தப்படும்‌. 

ஏற்கெனவே நீதி வழங்கிய இவர்களுக்கு நாம்‌ 
அனைவரின்‌ சார்பாக உளமார்ந்த நன்றியைத்‌ 
தெரிவித்துக்‌ கொள்கிறோம்‌. 

நமது சென்னை ஸ்ரீபகவத்‌ பவன்‌ இல்லத்தில்‌ 
பகவத்‌ மிஷன்‌ குடும்ப உறுப்பினர்கள்‌ அனைவரின்‌ 
பங்களிப்பும்‌ இருக்க வேண்டும்‌ என்பதே முக்கீயம்‌. 

பங்களிப்புத்‌ தொகை எவ்வளவு என்பது 
முக்கியமல்ல. 

பங்களிக்கும்‌ உள்ளமே முக்கியம்‌. 

எனவே தங்களால்‌ இயன்றதை வழங்கும்படி 
அன்புடன்‌ கேட்டூக்கொள்கிறோம்‌. உள்ளன்போடூ 
தாங்கள்‌ அளிக்கும்‌ பங்களிப்பை மனமுவந்து 
பெற்றுக்‌ கொள்கிறோம்‌. 

வாருங்கள்‌ ஒன்றிணைவோம்‌. நம்‌ 
அனைவரின்‌ ஒருங்கிணைந்த கூட்டு முயற்சியால்‌ 
நமக்கான இல்லத்தை உருவாக்குவோம்‌. 


A 

ட 
ச்‌. 
க்‌ 
Fe 


பகரா 


மு பகவத்‌ காட்டேஜ்‌ கட்டடப்‌ பணியில்‌... 


-10- 


ஸ்ரீ பகவத்‌ குழல்கள்‌ 


அன்பிற்கினிய ஸ்ரீபகவத்‌ மிஷன்‌ குடும்ப 
உறுப்பினர்களுக்கு வணக்கம்‌. 

நமது ஸ்ரீபகவத்‌ பவன்‌ ஆசிரமம்‌, சேலம்‌ 
பெரியகவுண்டாபுரத்தீல்‌ இயற்கை எழில்‌ மிகு 
ஐருகு மலையின்‌ அடிவாரத்தில்‌ 
அமைந்துள்ளதை அனைவரும்‌ அறிவோம்‌. 


இங்கு ஒவ்வொரு மாதமும்‌ ஸ்ரீ பகவத்‌ 
ஐயா அவர்களின்‌ ஞான முகாம்‌ சிறப்பாக 
நடைபெற்று வருகிறது. இதில்‌ பலரும்‌ கலந்து 
கொண்டு ஞானத்‌ தெளிவு பெற்றுச்‌ 
செல்கின்றனர்‌. 

ஸ்ரீ பகவத்‌ ஐயா அவர்களின்‌ 
ஆலோசனைப்படி இங்கு குடூம்பத்துடன்‌ வந்து 
தங்கிச்‌ செல்வதற்கு ஏற்ற வகையில்‌ எல்லா 
வசதிகளுடன்‌ கூடிய 32 அறைகளை கட்ட, 
அதாவது 8 அறைகளை கொண்ட நான்கு 
கட்டடங்களை கட்ட முடிவு செய்துள்ளோம்‌. 


மேலும்‌ ஸ்ரீ பகவத்‌ காட்டேஜ்‌ உறுப்பினர்‌ 
நன்கொடையாக ஒரு குடிலுக்கு ரூபாய்‌ 5 லட்சம்‌ 
என நீர்ணயம்‌ செய்திருந்தோம்‌. அந்த 
வகையில்‌ முதற்கட்டமாக 8 உறுப்பினர்கள்‌ 
சேர்ந்துள்ளதால்‌ 8 அறைகளை கொண்ட 


April 2020 


பகவ பசை 


முதல்‌ கட்டட வேலை மிகச்‌ சிறப்பாகவும்‌ 
விரைவாகவும்‌ நடைபெற்றுக்‌ கொண்டு வருகிறது. 


இக்‌ கட்டடம்‌ கட்டுவதற்கு நாம்‌ தரமான 
பொருட்களை பயன்படுத்துவதால்‌ கட்டடத்திற்கு 
ஆகும்‌ செலவுகள்‌ பொறியாளரின்‌ செலவு 
மதிப்பீட்டை (Expense Estimate) விட அதிக 
அளவில்‌ செலவாகிக்‌ கொண்டிருக்கிறது. 
ஆதலால்‌ இந்த 8 குடில்களுக்குப்‌ பிறகு 
அடுத்ததாக அமையவிருக்கின்ற குடில்களுக்கு 
உறுப்பினர்‌ நன்கொடையை ரூபாய்‌ 7லட்சம்‌ 
என நீர்ணயம்‌ செய்துள்ளோம்‌. 

தற்போது நடந்து கொண்டிருக்கின்ற 
கட்டடப்‌ பணி இன்னும்‌ ஐந்து மாதத்திற்குள்‌ 
நீறைவடைந்து விடம்‌ என்பதை மகிழ்ச்சியுடன்‌ 
தெரிவித்துக்‌ கொள்கிறோம்‌. 

உறுப்பினராக இணைவதற்கு ஆர்வமும்‌ 
வாய்ப்பும்‌ உள்ளவர்கள்‌ தகவல்‌ தெரிவிக்க 
வேண்டுகிறோம்‌. 

அன்புடன்‌ 
யா பகவத்‌ மிஷன்‌, சேலம்‌-3. 
99942 05880, 97891 65555 


ஏப்ரல்‌ 2020 -11- 


த்‌ 

௮" ணு 
ஆ எட 
அட 


ன - rT 
குரு ஒருவர்‌ தமது மூன்று சீடர்களுடன்‌ 
உரையாடிக்‌ கொண்டிருந்தார்‌. அப்போது ஒரு சீடன்‌ 
கேட்டான்‌ ”குருவே இயற்கையின்‌ இரகசியங்களை 
முழுமையாக நம்மால்‌ அறிந்துகொள்ள 
முடியுமா?” என்று. 


"இயற்கை மிகவும்‌ புதிரானது. இதை 
முழுவதும்‌ மனித அறிவால்‌ அறிய ஒண்ணாதது. 
அதை அப்படியே ஏற்றுக்‌ கொள்வதுதான்‌; 
அப்படியே ஒன்றுவது தான்‌ இயற்கையோடு 
இருப்பதாகும்‌. நமது பார்வையில்‌ இயற்க்கையின்‌ 
செயல்பாட்டில்‌ ஓரிடத்தீல்‌ சரி எனப்படூவது, 
இன்னோரிடத்தில்‌ தவறாகிவிடுகிறது. ஒன்றின்‌ 
விஷம்‌ இன்னொன்றின்‌ அமுதம்‌ ஆகிறது. இதன்‌ 
பாதை சூட்சுமமானது. நம்மால்‌ விளங்கிக்கொள்ள 
முடியாது. இயற்கையை முழுவதும்‌ புரிந்துகொள்ள 
முடியாது. அதை அப்படியே இயற்கை என்று 
எடுத்துக்‌ கொள்வதே அதனையும்‌ கடந்து 
போவதற்கு வழி” என்றார்‌. 


சீடர்களுக்கு அவர்‌ சொன்னது 
புரியவில்லை. முகத்தில்‌ தென்பட்ட ஏமாற்றத்தை 
கண்ட குரு “வாருங்கள்‌ நாம்‌ புஷ்பக விமானத்தில்‌ 
போகலாம்‌. வழியில்‌ இயற்கையை ரசித்தபடி 
செல்வோம்‌. அப்படியே அவைப்‌ பற்றியும்‌ 
பேசுவோம்‌. ஆனால்‌ ஒரு நிபந்தனை. இந்த 
விமானம்‌ தவறாக பதில்‌ சொல்பவரை வெளியே 
தள்ளி விட்டூ விடும்‌”. என்றார்‌. 


மூன்று சீடர்களும்‌ அதற்கு சம்மதித்து 
குருவுடன்‌ விமானத்தில்‌ ஏறி பறந்தனர்‌. 


ஒரு காட்டுக்கு நேராக விமானம்‌ தாழ்வாக 
பறந்து அந்தரத்தில்‌ நீன்றது. அங்கு அந்தக்‌ 
காட்டின்‌ ஒரு மூலையில்‌ புலி ஒன்று குட்டிகளை 
பிரசவித்தது. காட்டின்‌ மற்றொருபுறம்‌ மான்‌ ஒன்று 
குட்டிகளை போட்டது. பிரசவ அலுப்பில்‌ இருந்து 
மீள அந்தமான்‌ புதரை விட்டு வெளியே வந்தது. 
அங்கிருந்த புற்களை மெதுவாக மேய 


- "தெரிந்துகொள்வதா ? ஏற்றுக்கொள்வதா ?"' 


ஆரம்பித்தது. அதேபோன்ற பிரசவ அலுப்புடன்‌ 
வெளியே வந்த புலி மானை கண்டது. பசியுடன்‌ ஒரே 
பாய்ச்சலாக பாய்ந்து அதைக்‌ கொன்று தீன்றது. 


இதையெல்லாம்‌ பார்த்துக்கொண்டிருந்த 
சீடர்களைப்‌ பார்த்து குரு கேட்டார்‌, ”இது பற்றி நீங்கள்‌ 
என்ன நினைக்கிறீர்கள்‌?” என்று. 


”இது அநியாயம்‌. குட்டி போட்ட மானைக்‌ 
கொன்று விட்டால்‌ அந்த குட்டிகளின்‌ கதி என்ன 
ஆவது?” என்றான்‌ ஒரு சீடன்‌. மறுகணமே அந்த 
விமானம்‌ அந்த சீடனை கீழே தள்ளியது. 


"புலிகளின்‌ உணவு மான்‌. மானின்‌ உணவு 
புற்கள்‌. அந்தமான்‌ குட்டிபோட்டதா? போடாததா? 
என்பதெல்லாம்‌ இங்கு பிரச்சினையே இல்லை. 
புலிக்கான உணவு மான்‌. ஆதலால்‌ அதன்படி இது 
நியாயம்‌ தான்‌” என்றான்‌ அடுத்த சீடன்‌. மறுகணம்‌ 
அவனையும்‌ அந்த விமானம்‌ கீழே தள்ளியது. 


மூன்றாவது சீடன்‌ சொன்னான்‌, ”ஐயா எனக்கு 
ஒன்றும்‌ புரியவில்லை. இது சரியா? தவறா? என்று 
எனக்கு எதுவும்‌ புலப்படவில்லை. இதுபற்றி எனக்கு 
எதுவும்‌ தெரியாது.” என்றான்‌. 


விமானம்‌ இப்போது ஒரே சீராகச்‌ சென்று 
கொண்டிருந்தது. 


இயற்கை எப்போது தோன்றியது, அது பற்றி 
நமக்குத்‌ தெரியாது. ஏனெனில்‌ அது எங்கும்‌ இருப்பது, 
அதனை விளங்கிக்‌ கொள்ள நமது சிற்றறிவால்‌ 
இயலாது. அதன்‌ செயல்களும்‌ மாபெரும்‌ வலைப்‌ 
பின்னலாக ஒன்றோடொன்று இணைந்து 
காணப்படுகின்றன. ஆற்றின்‌ போக்கிலே நீந்துவதை 
போல்‌ அதனோடூ இணைந்து செல்வது மட்டுமே 
நமக்கான வழி. 


அதைப்‌ பற்றி ஆராய்வதை விட்டூவிட்டு அது 
இயற்கை என்று எடுத்துக்‌ கொள்வதே இயற்கையோட 
இணைந்து செல்வதாகும்‌. 


Registration Number of the Registered News Paper TNTAM/2014/57698 | Postal Registration Number : TNIWRISL(E)/22/2018-2020 
Date of publication : First Week of Every Month | Posted at Salem HOP 636001. On 10th of every month. 


Published by Shri. V.A.P. Sharavanan on behalf of the Sri Bagavath Mission, 31, Ramalingasamy Street, Ammapet, Salem-636 003. Tamilnadu. India. 


Printed by Shri. R. Jayavel at Sree Jayavel Press, 08/11, Gandhi Maidanam, Ammapettai, Salem-636 003. Editor : Shri. K.S. Jeevamani Cell : 97891 65555 


